﻿80. "(விரல் விட்டு) எண்ணப்படும் (சில) நாட்கள் தவிர (வேறெப்போதும்) நரகம் எங்களைத் தீண்டாது" என்று அவர்கள் கூறினர். "(இது குறித்து) அல்லாஹ் விடம் நீங்கள் உறுதிமொழி எதையும் பெற்றுள்ளீர்களா? (அப்படியானால்,) அல்லாஹ்  தனது உறுதிமொழியை மீறவேமாட்டான். அல்லது நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹ் வின் மீது (இட்டுக்கட்டிக்) கூறுகிறீர்களா?" என்று (நபியே!) கேட்பீராக!
----------------------------------------
இந்த வசனத்தில், யூதர்கள் (நீண்ட காலமாகச்) சொல்லிக்கொண்டிருந்த ஒரு வாதத்தை எடுத்துரை(த்து அதை மறு)க்கின்றான் இறைவன். அவர்கள், "(விரல் விட்டு) எண்ணப்படும் (சில) நாட்கள் தவிர (வேறெப்போதும்) நரகம் எங்களைத் தீண்டாது. அதற்குப் பிறகு நரகத்திலிருந்து நாங்கள் வெளியேறிவிடுவோம்" என்று தாங்களாகவே வாதித்துக்கொண்டிருந்தனர்.  "(இது குறித்து) அல்லாஹ் விடம் நீங்கள் உறுதிமொழி எதையும் பெற்றுள்ளீர்களா?" என்று கேட்டு அவர்களுக்கு அல்லாஹ்  பதிலடி கொடுக்கின்றான். அவ்வாறு ஏதேனும் உறுதிமொழி பெற்றிருந்தால், அதை அல்லாஹ்  மீறவேமாட்டான் என்பது உண்மைதான். ஆனால், அப்படி எதுவும் நடக்கவும் இல்லை; நடக்கவும் செய்யாது.
இதனால்தான், "அல்லது நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹ் வின் மீது (இட்டுக்கட்டிக்) கூறுகிறீர்களா?" என அடுத்த தொடர் வினா தொடுக்கின்றது.
இங்கு "அல்லது" என்பதைக் குறிக்க வந்துள்ள "அம்" எனும் இடைச்சொல்லுக்கு "பல்" எனும் இணை இடைச்சொல்லின் பொருளே பொருந்தும். இதன்படி, "இல்லை; இல்லை; நீங்கள் அறியாத ஒன்றை -அதாவது பொய்யையும் கற்பனையையும்- அல்லாஹ் வின் மீது (இட்டுக்கட்டிக்) கூறுகிறீர்கள்" என்று பொருள் வரும்.

விரல் விட்டு எண்ணப்படும் நாட்கள் 
-----------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "இந்த உலகம் ஏழாயிரம் ஆண்டுகள்வரை (நிலைத்து) இருக்கும். அவற்றில் ஒவ்வோர் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் ஒரு நாள் (வீதம் மொத்தம் ஏழு நாட்கள் மட்டும்) நாங்கள் நரகத்தில் தண்டனை அனுபவிப்போம். அவைதான் (விரல் விட்டு) எண்ணப்படும் ஏழு நாட்கள் ஆகும்" என யூதர்கள் சொல்லிக்கொண்டிருந்தனர்.
அப்போதுதான் அல்லாஹ் , இந்த வசனத்தையும் (80), அடுத்த வசனத்தையும் (81) அருளினான். இதை முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நரகம் எங்களை நாற்பது நாட்கள் தவிர (வேறெப்போதும்) தீண்டாது என யூதர்கள் சொல்லிக்கொண்டிருந்தனர். இது, காளைக் கன்றை அவர்கள் கடவுளாக வழிபட்ட காலமாகும். இதை அவ்ஃபீ (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள். "அவர்கள் காளைக் கன்றை வழிபட்டுவந்த நாட்கள் தவிர" என்று கத்தாதா (ரஹ் ) அவர்கள் பொருள் கூறியுள்ளார்கள்.
இக்ரிமா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஒரு முறை அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் யூதர்கள் வாக்குவாதம் செய்தனர். "நாங்கள் நாற்பது நாட்கள் தவிர (மற்ற நாட்களில்) நரகத்தில் இருக்கமாட்டோம். எங்களுக்குப் பிறகு வேறொரு சமுதாயத்தார் -அதாவது முஹம்மதும் அவருடைய தோழர்களும்- அதில் நுழைவார்கள்" என்று கூறினார்கள்.
உடனே அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் தமது கையால் அவர்களின் தலைக்குமேல் சுட்டிக்காட்டி, "இல்லை; இல்லை; நீங்கள்தான் நரகத்தில் நிரந்தரமாகத் தங்குவீர்கள்; உங்களுக்குப் பின்னால் அதில் வேறு யாரும் நுழையமாட்டார்கள்" என்று கூறினார்கள். அப்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.
அபூஹுரைரா (ரலி) அவர்கள் கூறியதாவது: (ஹிஜ்ரீ ஏழாம் ஆண்டில்) கைபர் வெற்றி கொள்ளப்பட்டபோது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்கு விஷம் கலந்த ஆட்டிறைச்சி அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. (விஷம் கலந்த செய்தியைத் தெரிந்துகொண்ட) அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "எனக்காக இந்தப் பகுதியிலுள்ள யூதர்களை நீங்கள் ஒன்றுதிரட்டுங்கள்" என்று கூறினார்கள். (அவ்வாறே அவர்கள் அழைத்துவரப்பட்டனர்.)
அவர்களிடம் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "உங்களுடைய தந்தை யார்?" என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், "(எங்களின் தந்தை) இன்ன மனிதர்" என்று பதிலளித்தனர். உடனே அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "பொய்; மாறாக, உங்களின் தந்தை இன்ன மனிதர்தான்" என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், "நீங்கள் சொன்னது உண்மையே! நன்மையே!" என்றனர்.
பின்னர் நபி (ஸல்) அவர்கள், "நான் ஒரு விஷயம் குறித்து உங்களிடம் கேட்டால் அதைப் பற்றி என்னிடம் நீங்கள் உண்மை சொல்வீர்களா?" என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், "ஆம் (உண்மை சொல்வோம், அபுல்காசிம் (முஹம்மத்) அவர்களே! நாங்கள் பொய் சொன்னால் எங்களுடைய தந்தை விஷயத்தில் நாங்கள் பொய் சொன்னதை நீங்கள் கண்டுபிடித்ததைப் போன்றே இதையும் கண்டுபிடித்துவிடுவீர்கள்" என்றனர்.
உடனே அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "நரகவாசிகள் யார்?" என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், "நாங்கள் அந்த நரகத்தில் கொஞ்ச நாட்களே இருப்போம். பிறகு எங்களுக்குப் பின்னர் நீங்கள் அனைவரும் அதில் இருப்பீர்கள்" என்று பதில் கூறினர். அதற்கு அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "நீங்கள் இழிவடைவீர்கள். அல்லாஹ் வின் மீது சத்தியமாக! உங்களுக்குப் பிறகு ஒருபோதும் நாங்கள் நரகத்தில் நுழையமாட்டோம்" என்று கூறினார்கள்.
மீண்டும் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "நான் (இன்னும்) ஒரு விஷயத்தைப் பற்றி உங்களிடம் கேட்டால், என்னிடம் அது குறித்து நீங்கள் உண்மை சொல்வீர்களா?" என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், "ஆம் (சொல்கின்றோம்) அபுல்காசிம் அவர்களே!" என்றனர்.
அப்போது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "இந்த ஆட்டிறைச்சியில் நீங்கள் நஞ்சைக் கலந்தீர்களா?" என்று கேட்டார்கள். அவர்கள், "ஆம் (கலந்தோம்)" என்றனர். "அவ்வாறு செய்யக் காரணம் என்ன?" என்று நபி (ஸல்) அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், "நீங்கள் பொய்யராக இருந்(து, இந்த நஞ்சின் மூலம் இறந்)தால் நாங்கள் மனஅமைதி அடைவோம்; நீங்கள் (உண்மையில்) இறைத்தூதராக இருந்துவிட்டால் இது உங்களுக்குத் தீங்கே அளிக்காது (என்ற எண்ணம்தான் அதற்குக் காரணம்)" என்று பதிலளித்தனர்.
